தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
( விலை : ரூ . 1.60 காசு . 


ME 


கல 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 47 ] 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 20 , 2019 
கார்த்திகை 4 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2050 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 (3)(பி ) ன் கீழான அறிவிக்கை . 

(ந.க . எண் . 3500/இ1/2019 ) 
1975ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் எண் 27 / 1975 பிரிவு 44( 3)(பி ) ன் கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது , விருதுநகர் 
பதிவு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பின்வரும் சங்கமானது சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 16 ( 3)( பி ) ன் படி பதிவாளரிடம் கோர்வைக்குத் 
தாக்கல் செய்ய வேண்டிய ஆண்டறிக்கைகளை தொடர்ந்து மூன்றாண்டுகளுக்கும் மேலாக தாக்கல் செய்யவில்லை . இந்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் ஆண்டறிக்கைகளை உரிய முறையில் தாக்கல் செய்யவில்லை 
எனில் , மேற்படி சட்டம் பிரிவு 44(4) ன் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சங்கப் பதிவேட்டிலிருந்து சங்கத்தின் பெயர் நீக்கம் செய்யப்படும் 
என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
எண் பதிவு எண் மற்றும் 
வருடம் 

( 3) 
2/ 2003 விருதுநகர் டிஸ்டிரிக்ட் ஆல் பெந்தெகோஸ்ட் பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் பெல்லொ சிப் , சிவகாசி 

1/155 , இ .பி . காலனி ரிசர்வ்லையன் , சிவகாசி மேற்கு . 
6 / 2003 சிவகாமி அம்மாள் மகளிர் மன்றம் , மணியம்பட்டி மணியம்பட்டி , சாத்தூர் வட்டம் . 
7 / 2003 தெற்கு தேவதானம் பெரியகுளம் நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் தெற்கு தேவதானம் தெற்கு தேவதானம் , 

இராஜபாளையம் தாலுகா . 
8/ 2003 சிவகாசி நகர் மக்கள் நலபாதுகாப்பு சங்கம் சிவகாசி 4/ 1038 உசேன் குடியிருப்பு , சிவகாசி கிழக்கு 

- 626 189 . 
13/2003 E . ரெட்டியபட்டி நீர்வடிப்பகுதி மேற்குத் தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்ட பயனாளிகள் சங்கம் , 

முத்தாண்டியாபுரம் முத்தாண்டியாபுரம் , ஏழாயிரம் பண்ணை (அஞ்சல்) , சாத்தூர் தாலுகா . 
14/2003 கங்கர்கோட்டை நீர்வடிப்பகுதி மேற்குத்தொடர்ச்சி மலை அபிவிருத்தி பயனாளிகள் சங்கம் , 

எலுமிச்சங்காய்பட்டி எலுமிச்சங்காய்பட்டி , தூங்காரெட்டியபட்டி (அஞ்சல்) , சாத்தூர் தாலுகா . 
15 / 2003 பனையடிப்பட்டி 1 of 2 நீர்வடிப்பகுதி மேற்குத் தொடர்ச்சிமலை அபிவிருத்தி திட்ட பயனாளிகள் சங்கம் , 

கோட்டைப்பட்டி கோட்டைப்பட்டி வெம்பக்கோட்டை ( அஞ்சல்) , சிவகாசி தாலுகா . 
19/ 2003 சமூக நற்பணிமன்றம் , வத்ராயிருப்பு 15/16 , வெள்ளாளர் நடுத்தெரு , வத்ராயிருப்பு . 


[ 1 ] 


DTP - VI- 1 ( T - Sup . )47 - 1 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் மற்றும் 

வருடம் 


20/2003 


58/ 2003 
63/2003 


64 /2003 


65 /2003 
84/2003 


90/ 2003 


95/2003 
99/ 2003 ) 
100 /2003 
103/ 2003 


104/ 2003 


106 / 2003 
111 / 2003 


113 / 2003 


விருதுநகர் மாவட்ட தலித் விவசாயிகள் பேரவை , இராஜபாளையம் 158 , சோமையாபுரம் , இராசபாளையம் , 
விருதுநகர் மாவட்டம் . 
பெருந்தலைவர் காமராஜர் சேவா மையம் , சிவகாசி 98பி , அம்மன் கோவில்பட்டி வடபாகம் , சிவகாசி . 
ஸ்ரீ ஆண்டாள் வாடகைக்கார் ஓட்டுனர் நல உரிமைச் சங்கம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் . திருப்பாற்கடல் வடக்கு 
பகுதி , ரயில்வே பீடர்ரோடு , ஸ்ரீவில்லிபுத்தூர் . 
வாணியச் செட்டியார் வணிக வளாக வியாபாரிகள் சங்கம் , அருப்புக்கோட்டை 225 , மதுரை ரோடு , 
அருப்புக்கோட்டை . 
விருதுநகர் பர்னிச்சர் வியாபாரிகள் சங்கம், விருதுநகர் 55/2 , மதுரை ரோடு , விருதுநகர் . 
பெருத்தலைவர் காமராஜர் கல்வி அறக்கட்டளை , ஸ்ரீவில்லிபுத்தூர் , பெருமாள்பட்டி நாடார் தெரு , 
ஸ்ரீவில்லிபுத்தூர் . 
விருதுநகர் மாவட்ட மின் தொழிலாளர் & பிளம்பர்கள் சங்கம் , சாத்தூர் மகேஸ்வரி எலக்ட்ரிக்கல்ஸ் , 
ரயில்வே பீடர்ரோடு , சாத்தூர் . 
சைவப்பிள்ளைமார் சங்கம் , விருதுநகர் 149 , புல்லலக்கோட்டை ரோடு , விருதுநகர் - 626 001 . 
சிகரம் மகளிர் சுய உதவிக்குழு பனையடிப்பட்டி பனையடிப்பட்டி , சிவகாசி . 
தாமரை தன்னார்வ தொண்டு அமைப்பு ஏ .துலக்கப்பட்டி ஏ. துலக்கப்பட்டி , ஆனையூர் அஞ்சல் , சிவகாசி . 
டெவலப்மெண்ட் சொசைட்டி பார் ரூரல் பியூப்பில் - அருப்புக்கோட்டை 7 E . அம்பேத்கார் தெரு , அம்மன் 
கோவில் தெரு , பந்தல்குடிரோடு , அருப்புக்கோட்டை . 
விடியல் நற்பணி மன்றம் , கண்டியாபுரம் கண்டியாபுரம் , சிவகாசி வட்டம் . 
சாத்தூர் நகர யாதவர் பேரவை , சாத்தூர் 1/21 , வெள்ளக்கரைரோடு , சாத்தூர் . 
இரட்டைமலை சீனிவாசன் கல்உடைக்கும் தொழிலாளர்கள் மகளிர் மேம்பாட்டு 
சுயஉதவிக்குழு - அய்யனார்புரம் அய்யனார்புரம் , காடனேரி அஞ்சல் , ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் . 
திருத்தங்கல் நகர அடகுக்கடை (பேங்கர்ஸ் ) உரிமையாளர்கள் சங்கம் , திருத்தங்கல் ) திரு. ந . அடைக்கலம் 
31ஏ , முனியாண்டி நாடார் சந்து , திருத்தங்கல் . 
கக்கன்ஜி கல்உடைக்கும் தொழிலாளர்கள் மகளிர் மேம்பாட்டு குழு - அய்யனார்புரம் 6/ 36A , அய்யனார்புரம் , 
காடனேரி அஞ்சல் , மூவரைவென்றான் ஊராட்சி , விருதுநகர் . 
சிம்பொனி இளையராஜா கல் உடைக்கும் தொழிலாளர்கள் மகளிர் சுயஉதவிக்குழு அய்யனார்பரம் 
அய்யனார்புரம் , காடனேரி அஞ்சல் , மூவரைவென்றான் ஊராட்சி , விருதுநகர் . 
திருவள்ளுவர் மகளிர் சுயஉதவிக்குழு , முவரைவென்றான் பிள்ளையார்கோவில் தெரு , மூவரைவென்றான் , 
ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் . 
மல்லிகை மகளிர் சுய உதவிக்குழு , பூவாணி பூவாணி ,ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா . 
நதிக்குடிவாழ் பிராமணர் மறவர் யாதவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நதிக்குடி ஆத்தடி கருப்பசாமி 
கோவில் நிர்வாகக்கமிட்டி , நதிக்குடி வடக்குத்தெரு , நதிக்குடி போஸ்ட் , சிவகாசி வட்டம் . 
ஸ்ரீவிநாயகா கல்உடைக்கும் பெண்கள் சுயஉதவிக்குழு , இராமுத்தேவன்பட்டி . இராமுத்தேவன்பட்டி , 
குண்டாயிருப்பு (அஞ்சல் ) சிவகாசி வட்டம் . 
அன்னை கல்உடைக்கும் பெண்கள் சுயஉதவிக்குழு , சக்கம்மாள்புரம் சக்கம்மாள்புரம் , அம்மநாயக்கன்பட்டி 
பஞ்சாயத்து , செவல்பட்டி (அஞ்சல்), சிவகாசி வட்டம் . 
காந்தி உடைக்கும் தொழிலாளர்கள் சுயஉதவிக்குழு , முத்துசாமிபுரம் செந்தில் ஆண்டவர் புளுமெட்டல்ஸ் , 
அசையாமவிளக்கு , முத்துசாமிபுரம் போஸ்ட் , சேத்தூர் . 
அன்னை தெரசா மகளிர் சுயஉதவிக்குழு , இ .டி. ரெட்டியபட்டி இ .டி . ரெட்டியபட்டி , சிவகாசி தாலுகா , 
விருதுநகர் மாவட்டம் . 
அம்மா மகளிர் சுயஉதவிக்குழு , சோலைசேரி சோலைசேரி , இராஜபாளையம் வட்டம் . 
தமிழ்நாடு இல்லத்துப்பிள்ளைமார் சங்கம் , இராசபாளையம் 88 / 369 , முடங்கியார்ரோடு , இராசபாளையம் 
- 626 117 . 
அன்னை தெரசா மகளிர் சுய உதவிக்குழு , மீனாட்சியாபுரம் 1/19 , வடக்குத்தெரு , முகவூர் வழி , 
இராஜபாளையம் . 
வேளாங்கன்னி மாதா மகளிர் சுய உதவிக்குழு மீனாட்சிபுரம் , இராஜபாளையம் வட்டம் . 


115 / 2003 


116 / 2003 


118/ 2003 


119/ 2003 
120 / 2003 


121/2003 


122/2003 


123/2003 


126/ 2003 


128 / 2003 
130 / 2003 


132 /2003 


133/ 2003 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் மற்றும் 

வருடம் 


139/ 2003 


141/ 2003 


142/ 2003 


149/ 2003 


151/ 2003 
152/ 2003 


153/2003 


154 / 2003 ) 


155 / 2003 
156 /2003 
157 / 2003 
158 / 2003 


159/ 2003 


161/ 2003 


வன்னியம்பட்டி வைத்தியலிங்கபுரம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் , வைத்தியலிங்கபுரம் 281, மெயின்ரோடு , 
படிக்காசுவைத்தான்பட்டி , வைத்தியலிங்கபுரம் . 
M . இராமச்சந்திரபுரம் அன்னை ஸ்ரீ அன்னைமுத்து அம்மையார் டிரஸ்டிக்கு பாத்தியப்பட்ட காந்திஜி 
நினைவு தொடக்கப்பள்ளி சங்கம் . M .இராமச்சந்திராபுரம் M . இராமச்சந்திரபுரம் மங்கலம் ( கிராமம்) , சிவகாசி 
வட்டம் . 
பண்ணை மூன்றடைப்பு நவப்ரா திட்ட நீர்வடி முகடு சங்கம் , பண்ணைமூன்றடைப்பு. பண்ணை மூன்றடைப்பு , 
திருச்சுழி தாலுகா . 
மறுகால் ஓடை நீர்வடிப்பகுதி மேற்கு தொடர்ச்சிமலை அபிவிருத்தி பயனாளிகள் சங்கம் , ராஜபாளையம் . 
4 , பி . எஸ் . கே .நகர் , இராஜபாளையம் . 
கல்லூரணி கிராம கண்மாய் பாசன பாதுகாப்பு வயலகம் , கல்லூரணி கல்லூரணி , அருப்புக்கோட்டை . 
SIVAKASI URBAN WOMEN DEVELOPMENT SOCIETY , SIVAKASI . 101 , ஈஸ்வரி காம்பளக்ஸ் , 
பராசக்தி காலனி, சிவகாசி - 626 123 . 
விருதுநகர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேசன் , இராஜபாளையம் 23/3 , K . V .ஜின்னிங் பேக்டரி 
காட்டன் மார்க்கெட் , இராஜபாளையம் . 
இளைஞர் நற்பணி மன்றம் சுந்தர நாச்சியார்புரம் மாதாகோவில் தெரு, சுந்தரநாச்சியார்புரம் , இராஜபாளையம் 
தாலுகா . 
ஆலடிப்பட்டி நீர்வடிப்பகுதி சங்கம் , ஆலடிப்பட்டி ஆலடிப்பட்டி கிராமம் , அருப்புக்கோட்டை வட்டம் . 
பரட்டநத்தம் நீர்வடிப்பகுதி சங்கம் , பரட்டநத்தம் பரட்டநத்தம் கிராமம் , அருப்புக்கோட்டை . 
தமிழ்பாடி நீர்வடிப்பகுதி சங்கம் , தமிழ்பாடி தமிழ்பாடி கிராமம் , திருச்சுழி வட்டம் . 
குருணைக்குளம் நீர்வடிப்பகுதி சங்கம் , குருணைக்குளம் குருணைக்குளம் கிராமம் , அருப்புக்கோட்டை 
வட்டம் . 
வீரசோழன் நகர் தொலை தொடர்பு பயனாளிகள் முன்னேற்ற சங்கம் , வீரசோழன் 6/22 , 
ராயல்ரைஸ்மில் தெரு , வீரசோழன் . 
பதினென்குடும்ப ஆண்வாரிசு தலைகட்டுகளுக்கு பாத்தியப்பட்ட அருப்புக்கோட்டை பெரிய தெருவைச் 
சேர்ந்த அகம்படியர் உறவின்முறை , அருப்புக்கோட்டை பெரிய தெரு அருப்புக்கோட்டை - 626 101. 
மணவராயனேந்தல் நீர்வடிப்பகுதி சங்கம் , மணவராயனேந்தல் மணவராயனேந்தல் , திருச்சுழி தாலுகா . 
எஸ் . கே .டி .வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் சங்கம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் , 272 , பாலாஜி வணிக வளாகம் , 
ராஜாஜி ரோடு , ஸ்ரீவில்லிபுத்தூர் . 
பொதிகை சுகாதாரம் மற்றும் பொது சேவை விழிப்புணர்வு டிரஸ்ட் , விருதுநகர் . 1, மதுரை ரோடு , விருதுநகர் . 
மம்சாபுரம் தெலுங்குபட்டி செட்டியார்களுக்குப் பாத்தியப்பட்ட காமாட்சி ஆரம்பப் பள்ளி கல்விக்கமிட்டி , 
மம்சாபுரம் மம்சாபுரம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா . 
திரி ஸ்டார் ஆட்டோ ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , விருதுநகர் . 45 / 5ஏ , மீனாம்பிகை பங்களா அருகில் , 
புல்லக்கோட்டை ரோடு , விருதுநகர் . 
THE DISTRICT WATER SHED DEVELOPMENT AGENCY (DWDA) VIRUDHUNAGAR LIGULL 
ஆட்சியர் வளாகம் , விருதுநகர் . 
எம் .புளியங்குளம் முக்குலத்தோர் கல்வி நிலையக் ( ஆரம்பப்பள்ளி) கமிட்டி எம் . புளியங்குளம் , காரனேந்தல் 
அஞ்சல் , எம் . ரெட்டியாபட்டி யூனியன் , திருச்சுழி தாலுகா . 
VISION KULLOORCHANDAI , 2/ 257 , கிழக்கு தெரு , குல்லூர் சந்தை , விருதுநகர் தாலுகா . 
கள்ளர் குல தொண்டைமான் சமூக முன்னேற்றச்சங்கம் 33 , மணிமேகலை தெரு , இராஜபாளையம் 
வட்டம் , விருதுநகர் மாவட்டம் . 
HOUSE OF MERCY EYES ( HOME) 952 . மதுரை ரோடு , இராஜபாளையம் - 626 117 . 
ஸ்ரீவவிராசா ரிக்ரியேசன் கிளப் , ஆலங்குளம் 2/760 , வலையபட்டி ரோடு , ஆலங்குளம் . 
BHARATHI VILLAGE YOUTHS AWARENESS SOCIETY THIRUTHANGAL , 4/ 833 , 
Sillaiyanaickenpatty Alamaradhupatti Post, Virudhunagar District. 
இந்தியன் இளைஞர் சங்கம் , அருப்புக்கோட்டை 5 - 21- 24 , தேவாங்கச் செட்டியார் தெரு, மதுரை ரோடு , 
அருப்புக்கோட்டை . 
ஸ்ரீவில்லிபுத்தூர் டூரிஸ்ட் வேன் ஓட்டுனர் & உரிமையாளர் நலசங்கம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் . 48 எ , பிள்ளையார் 
கோவில் தெரு, ஐயம்பட்டி . 


162 / 2003 
163 / 2003 


165 / 2003 
166 / 2003 


168/ 2003 


171/2003 


173 /2003 


178/ 2003 
180/ 2003 


182/ 2003 
185/ 2003 
186 /2003 


188/2003 


192 / 2003 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் மற்றும் 

வருடம் 


193/ 2003 


194 / 2003 


195 / 2003 


198 / 2003 


199 / 2003 


202 /2003 


203 / 2003 


நேதாஜி நற்பணி அமைப்பு , ரோசல்பட்டி 1/2222 , நாராயணகவி தெரு , முத்தால் நகர் , ரோசல்பட்டி , 
விருதுநகர் ( தாலுகா) 
தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கல்வி அறக்கட்டளை , விருதுநகர் 129டி , 
கச்சேரி ரோடு , லட்சுமி காலனி , விருதுநகர் . 
இ . புளியங்குளம் , நீர்வடிப்பகுதி விவசாயிகள் சங்கம் , இ . புளியங்குளம் இ .புளியங்குளம் , விருதுநகர் 
வட்டம் . 
விரிவான தரிசு நில மேம்பாட்டுத் திட்டத்திற்கான கிராம வளர்ச்சி சங்கம் , வேலானூரணி வடக்குத் தெரு , 
வேலானூரணி , இலுப்பையூர் (அஞ்சல் ), திருச்சுழி தாலுகா . 
அருள்மிகு குழந்தை மணிகண்டன் ஆன்மீக சேவா சங்கம் , அனுப்பன்குளம் 2/169 , கண்ணன் கோவில் 
தெரு , மீனம்பட்டி , அனுப்பன்குளம் , சிவகாசி தாலுகா . 
மறவர் மகாசபை , செங்கலமலநாச்சியார்புரம் 3/1908 , கிழக்கு தெரு , செங்கமலநாச்சியார்புரம் , 
திருத்தங்கல்( வழி ), சிவகாசி தாலுகா . 
விரிவான தரிசு நில மேம்பாட்டுத் திட்டத்திற்கான கிராம வளர்ச்சி சங்கம் , காத்தான்பட்டி காத்தான்பட்டி , 
இலுப்பையூர்(அஞ்சல்), திருச்சசுழி தாலுகா . 
சிவகாசி நகை அடகு வணிகர்கள் சங்கம் , சிவகாசி . 14 , பேட்டை தெரு , திருத்தங்கல் ரோடு , விருதுநகர் 
மாவட்டம் . 
அருள்மிகு கலசலிங்கம் கல்லூரிகளின் பணியாளர்கள் குடியிருப்பு நலச்சங்கம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு 
கலசலிங்கம் பொறியியல் கல்லூரி , கிருஷ்ணன்கோவில் , ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா . 
எஸ் . எஸ் . எ. கல்வி , கலை, விவசாயம் , மருத்துவம் மற்றும் மக்கள் நல தொண்டு நிறுவனம் , அருப்புக்கோட்டை 
9 - 15டி , 13 உஜ்ஜிசாமிகோவில் , எம் . டி . ஆர் .நகர் வடக்கு , சொக்கலிங்கபுரம் , அருப்புக்கோட்டை . 
டி . புனவாசல் கிராம மேம்பாட்டு சங்கம் , டி .புனவாசல் டி . புனவாசல் ஊராட்சி , டி . புனவாசல் அஞ்சல் , 
அபிராமம் , கமுதி வட்டம் . 
விருதுநகர் பருப்பு தயாரிப்பாளர்கள் ஆண்டு வியாபாரிகள் சங்கம் , விருதுநகர் . 245 . முனிசிபல் 
ஆபீஸ்ரோடு , விருதுநகர் . 
சாத்தூர் இந்து நாடார்கள் உறவின்முறை மகமை கமிட்டி , சாத்தூர் . 429 , மெயின்ரோடு , சாத்தூர் , 
விருதுநகர் மாவட்டம் . 


205 /2003 


207 /2003 


208 / 2003 


209 / 2003 


22/1977 


146 /2000 


விருதுநகர் , 
2019 அக்டோபர் 24 . 


து . குணசேகரன் , 
சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 
மாவட்டப் பதிவாளர் (நிர்வாகம்) . 


1983 - ஆம் வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(b)இன் கீழ் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


எம் . எம் . 3266 திருப்பரங்குன்றம் வட்டார பெண்கள் கூட்டுறவு கடன் சங்கம் . 

(ந .க . எண் 2658/2019/தவ (1 ) 


பதிவாளர் மதுரை சர காலமாக மேற்கொகூட்டுறவு 
சார்பதிவாள 


துணைப்பதிவாளர் மதுரை சரக கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த எம் . எம் . 3266 திருப்பரங்குன்றம் வட்டார பெண்கள் கூட்டுறவு கடன் 
சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 31.10 .2019 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138(1) ன் கீழ் துணைப்பதிவாளர் , மதுரை சரக அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் 
அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


மதுரை, 
2019 அக்டோபர் 31 . 


சு . சதீஷ்குமார் , 
துணைப்பதிவாளர் 
மதுரை சரகம் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


